அர்ச்‌ மக்கேல்‌ 


அத்தூதர்ன்‌ வான்‌ 


அர்ச்‌ ம்க்கேல்‌ அதீதூதறின்‌ வான்‌ 


இந்த புத்தகமானது தனி சுற்றுக்கு மட்டும்‌. 


திருத்திய பதிப்பு - 2021 


பாகம்‌ 1 


மி-கா-எல்‌: மிக்காயெல்‌. இந்தப்‌ பெயரின்‌ பொருள்‌ “கடவுளுக்கு 
நிகரானவன்‌ யார்‌?” என்பதாகும்‌. 


அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதர்‌ 
கடவுளின்‌ தூதர்களின்‌ 
சேனையின்‌ தளகர்த்தராக, 
கலகக்காரனான லூசிபருக்கு 
எதிராக விடுத்த 
அறைகூவல்தான்‌ இந்த 
வார்த்தைகள்‌. 


சர்வேசுரனுடைய படைகளின்‌ 
தளபதியும்‌, மூதெய்வீகத்‌ 
திடமாகிய புண்ணியத்தின்‌ 
மாதிரிகையும்‌, திய 
சக்திகளுக்கு எதிராகப்‌ 
போராடும்‌ ஒவ்வொரு 
விசுவாசமுள்ள 
ஆத்துமத்தினுடையவும்‌ 
வல்லமையுள்ள 
பாதுகாவலருமான, இந்த அதிதூதர்‌ இதே வார்த்தைகளைத்‌ தம்‌ 
பெயராகப்‌ பெற்றுள்ளது மிகவும்‌ பொருத்தமான காரியமாக இருக்கிறது. 





ஏக.பரிசுத்த, சத்திய, கத்தோலிக்கத்‌ திருச்சபை அர்ச்‌.மிக்கேல்‌ 
அதிதூதரை எப்போதும்‌ தன்‌ விசேஷ பாதுகாவலராக ஏற்று வணங்கி 
வந்துள்ளது. 





அது தன்‌ பாவசங்கீரத்தன மந்திரத்தில்‌ அவருடைய பெயரைச்‌ 
சொல்லி மன்நாடுகிறது 


மரண அவஸ்தைப்படும்‌ தன்‌ பிள்ளைகளின்‌ அருகில்‌ இருக்கும்படி 
அவரை அழைக்கிறது 


3 


உத்தரிக்கிற ஸ்தலத்தின்‌ பரிசுத்தப்படுத்தும்‌ தீச்சுவாலைகளில்‌ இருந்து 


பரிசுத்த பேரொளியின்‌ இராச்சியத்திற்கு அவர்களை வழிநடத்திச்‌ 
செல்பவராக அவரையே அது தேர்ந்து கொள்கிறது. 








ல்‌ ~~ 
irotand cn .] ச்‌ இ benapycs 
1] Nederland ° ne © 
க்‌ த Polska 
ம... Bele! Deutschland © 
Beige pap 5 
ட கத ஈட உ ட பட ஆ அப ல 
5 நினைவ தனை ௦ 
ஓ ௧௨௮. ஓ ஓ 
Osterresch Mokdova 
sims x Magyasrorsisg ஓ 
ல ஓ 
௫. Romina 
Hrvatska ஓ ச 
(அ 
உ ரளி Oe - 
Baap 
4-௯ Georg 
(| 
ஓ ஓ அ ஓ 
4 ட்‌ 
ட்‌ ஓ 
Portugal Espa a ° ட 
்‌.] ்‌ ப 2 
ஓ ஓ 3 toy ம்‌ 
ஓ 
ஓ ஓ. 
2 கட.” ௦ 
நரம 
மட) ரக்‌ 
1 aq 
Morocco ப்ர 





இறுதியாக, 


Arerbagar 


4 


அந்திக்‌ கிறீஸ்து பூமியின்மீது தன்‌ இராச்சியத்தை ஸ்தாபக்கும்போது, 
அதற்கு எதிராகத்‌ திருச்சிலுவையின்‌ விருதுக்‌ கொடியை விரித்துப்‌ 
பறக்கச்‌ செய்ய இருப்பவரும்‌, திருச்சபையை அழித்து விடூவது பற்றிய 
சாத்தானின்‌ சவாலைக்‌ கேட்டபின்‌, பாப்பரசர்‌ 13-ம்‌ சிங்கராயரால்‌ 
மீண்டும்‌ திருச்சபையின்‌ வெல்லப்பட இயலாத பாதுகாவலராக 
ஸ்தாபிக்கப்பட்டவரும்‌, இறுதி எக்காளத்தைத்‌ தொனிக்கச்‌ 
செய்பவரும்‌, காட்சியாகமத்தில்‌ கூறப்பட்டுள்ளபடி, கள்ளத்‌ 
தீர்க்கதரிசியையும்‌ மிருகத்தையும சேர்த்துக்‌ கட்டி, நித்திய அக்கினி 
எரியும்‌ நெருப்புக்‌ கடலில்‌ அவர்களை வீசியெறிய இருப்பவரும்‌, இதே 
அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதர்தான்‌. 


அர்ச்‌ மிக்கேல்‌ சம்மனசானவரே! எங்களுக்காக வேண்டிக்‌ கொள்ளும்‌! 


பாகம்‌ 2 
1.ஸ்கெல்லிக்‌ மிக்கேல்‌ (அயர்லாந்து): 


அர்ச்‌. மிக்கேலின்‌ முதலாவது திருத்தலம்‌ ஸ்கெல்லிக்‌ மிக்கேல்‌ 
திருத்தலமாகும்‌. இது அயர்லாந்தின்‌ மேற்குக்‌ கரையோரமுள்ள 
மலைப்பாங்கான தீவு. உண்மையில்‌ இங்கே இரண்டூ தீவுகள்‌ 
உள்ளன. இவற்றில்‌ மடம்‌ உள்ள தீவு பெரிய ஸ்கெல்லிக்‌ 
எனப்படுகிறது. 


ஆறாம்‌ நூற்றாண்டில்‌ தண சங்கை 
அர்ச்‌. '.பியோனியன்‌ ம்‌ அ 
என்பவர்‌ இந்தத்‌ தீவில்‌ அவலக்‌ 


குடியேறி, இங்கு 
செல்ட்டிக்‌ துறவற சமூகம்‌ 
ஒன்றைத்‌ தோற்றுவித்தார்‌. 
இங்கிருந்த துறவிகள்‌ 
கற்களாலான 
குடிசைகளில்‌ 
வாழ்ந்தார்கள்‌. தங்கள்‌ 
கடுமையான துறவற 
வாழ்வால்‌ உலக 
நன்மைகளிலிருந்து 
விலக்கப்‌ பட்டவர்களாக 
மட்டுமின்றி, இவர்கள்‌ 





தங்களைப்‌ பகைப்பவர்களுக்கு நடூவில்‌ வாழ 
வேண்டியவர்களாகவும்‌ இருந்தார்கள்‌. என்றாலும்‌ இந்தத்‌ துறவிகள்‌ 
ஆண்டவருக்குப்‌ பிரமாணிக்கமாக நிலைத்திருந்தார்கள்‌. 


இவர்களுடைய பிரமாணிக்கத்திற்குப்‌ பிரதிபலனாக, கடவுள்‌ இந்தச்‌ 
சிறிய துறவறக்‌ குடும்பத்தைப்‌ புதுமைகளால்‌ நிரப்பினார்‌. வேல்ஸைச்‌ 
சேர்ந்த கேம்ப்ரோ-நார்மன்‌ அதி தியாக்கோனான பன்னிரண்டாம்‌ 
நூற்றாண்டைச்‌ சேர்ந்த ஜிரால்டஸ்‌ கேம்ப்ரென்சிஸ்‌ என்பவர்‌ 
கூறுகிறபடி, திவ்ய பலிபூசைக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட திராட்சை 
இரசம்‌ இவர்களிடம்‌ புதுமையாக ஒருபோதும்‌ குறைவுபடாமல்‌ 
இருந்தது. இவ்வளவிற்கும்‌ இந்தத்‌ தீவில்‌ திராட்சைப்‌ பழங்கள்‌ 
கிடைப்பதே அரிதாயிருந்தது. 





மேலும்‌, இந்தத்‌ துறவிகள்‌ தொடர்ந்து கடற்கொள்ளையரின்‌ 
(ஏமைபைபை) தாக்குதல்களுக்கு உள்ளாகி வந்தனர்‌. ஏராளமான 
துறவிகள்‌ அவர்களால்‌ கொல்லப்பட்டார்கள்‌. நூறு ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகு, தேவ பராமரிப்பின்‌ உதவியோடு ஸ்கெல்லிக்‌ மிக்கேலின்‌ 
வனவாசி ஒருவர்‌, அவர்களது ஏமைபை (நார்வே) அரசனான ஓலா.'.ப்‌ 
த்ரிக்வாஸோன்‌ என்பவரை மனந்திருப்பி அவருக்கு ஞானஸ்நானம்‌ 
வழங்கினார்‌. 


இந்த அரசர்‌ தம்‌ பங்கிற்கு, அஞ்ஞான இருளில்‌ இருந்த தம்முடைய 
குடிகளில்‌ பெரும்பான்மையானவர்களை சத்தியத்‌ திருச்சபையின்‌ 


6 


ஒளிக்குள்‌ அழைத்து வந்தார்‌. இங்குதான்‌ அர்ச்‌ பேட்ரிக்‌ 
பாம்புகளுக்கு எதிரான தம்‌ இறுதிப்‌ போராட்டத்தைத்‌ தொடங்கி, 
அயர்லாந்திலிருந்து அவற்றை நிரந்தரமாக அகற்றினார்‌ என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. 


பாகம்‌ 3 


இரண்டாம்‌ திருத்தலம்‌ 
இங்கிலாந்திலுள்ள அர்ச்‌. மிக்கேல்‌ குன்று: 


இந்தத்‌ திருத்தலம்‌ உள்ள தீவை அலைகள்‌ வற்றும்போது 
மட்டுமே நடந்துதான்‌ சென்றடைய முடியும்‌. இங்குள்ள துறவற 
மடத்துக்‌ கட்டடங்களில்‌ பல, பிரான்ஸிலுள்ள அர்ச்‌. மிக்கேல்‌ 
குன்றைச்‌ சேர்ந்த அதே துறவிகளால்தான்‌ கட்டப்பட்டன. இவர்கள்‌ 
இந்தத்‌ தீவைப்‌ பதினோராம்‌ நூற்றாண்டில்‌, இங்கிலாந்து அரசரும்‌, 
ஸ்துதியருமான அர்ச்‌ எட்வர்டிடமிருந்து பரிசாகப்‌ பெற்றுக்‌ 
கொண்டனர்‌. 


வேறு எந்த ஒரு சபையும்‌ இங்கு கால்‌ பதிக்குமுன்பே, இந்தத்‌ தீவு 
அர்ச்‌.மிக்கேலின்‌ அநேக காட்சிகளின்‌ காரணமாக ஒரு பிரசித்தி பெற்ற 
திருயாத்திரைத்‌ தலமாக விளங்கியது. இங்கே அதிதூதரால்‌ 
பத்திரமாகக்‌ கரை சேர்க்கப்பட்ட கடற்பயணிகளைப்‌ பற்றிய 
கதைகள்‌ பரவியுள்ளன. இது, அவர்‌ மீனவர்களின்‌ 

பாதுகாவலராக இருப்பதன்‌ காரணங்களில்‌ ஒன்றாக இருக்கிறது. 





பாகம்‌ 4 


மூன்றாம்‌ திருத்தலம்‌ 
பிரான்ஸிலுள்ள அர்ச்‌ மிக்கேல்‌ குன்று 





இங்குள்ள மத்திய கால துறவற மடம்‌ அதிதூதரான அர்ச்‌ 
மிக்கேலுக்கு அர்ப்பணிக்கப்‌ பட்டுள்ளது. பாரம்பரியப்படி, 709-ஆம்‌ 
ஆண்டில்‌, அதிதூதர்‌ ஆவ்ரான்‌ஷேயின்‌ மேற்றிராணியாரான அர்ச்‌ 
ஆபெர்ட்‌ என்பவருக்குத்‌ தோன்றி, இந்தத்‌ தீவில்‌ தமக்கு மகிமையாக 
ஒரு சிற்றாலயம்‌ கட்டும்படி கூறினார்‌. ஆனால்‌ புனிதர்‌ இந்த 
வேண்டுகோளைப்‌ பெரிதாக எடுத்துக்‌ கொள்ளாததால்‌, அதிதூதர்‌ 
குறைந்தது மேலும்‌ இரண்டு முறை அவருக்குத்‌ தோன்ற 
வேண்டியதாயிற்று. மூன்றாம்‌ முறை தோன்றியபோது, அதிதூதர்‌ 
தம்‌ விரலைப்‌ புனிதரின்‌ மண்டையோட்டிற்குள்‌ செலுத்தி, இந்த 
வேலையைச்‌ செய்து முடிக்கும்படி அவரைக்‌  கட்டாயப்படுத்தினார்‌ 
என்று சொல்லப்படுகிறது! 


9 


மேற்றிராணியர்‌ இறுதியாகக்‌ கீழ்ப்படிந்தார்‌. சிறிது காலத்தில்‌ அவர்‌ 
துறவிகள்‌ குழு ஒன்றை இந்தத்‌ தீவிற்குச்‌ சென்று வசிக்கும்படி 
அனுப்பினார்‌. கி.பி.966-ஆம்‌ வருடத்தில்‌ இந்தத்‌ துறவிகளுக்குப்‌ 
பதிலாக, அர்ச்‌. ஆசீர்வாதப்பர்‌ சபைத்‌ துறவிகள்‌ இங்கே வந்து, 
இந்தத்‌ தீவில்‌ ஒரு மடத்தைக்‌ கட்டத்‌ தொடங்கினார்கள்‌. விரைவில்‌ 
ஐரோப்பா 
முழுவதிலுமிருந்து 
திருயாத்ரீகர்கள்‌ 
இந்தத்‌ தீவையும்‌, 
இதிலுள்ள 
மடத்தையும்‌ காணத்‌ 
திருயாத்திரையாக 
வரத்‌ 
தொடங்கினார்கள்‌. 
அவர்களுடைய 
எண்ணிக்கை 
அதிகரிக்கவே, 
துறவிகள்‌ மடத்தை 
விரிவுபடுத்தினார்கள்‌. 


பதினோராம்‌ 
நூற்றாண்டில்‌, 
இந்தக்‌ குன்றின்‌ 
சிகரத்தில்‌ ஒரு 
பெரிய தேவாலயம்‌ 
கட்டப்பட்டது. 
பிற்பாடு கோத்திக்‌ 
கட்டட முறைப்படி 
இந்தத்‌ 
தேவாலயத்தில்‌ | 
புதிய பகுதிகள்‌ ON MN ~ 
கட்டப்பட்டு இணைக்கப்பட்டன. இந்தக்‌ கால கட்டத்தில்‌ பிரான்ஸ்‌ நாடு 
கடந்கொள்ளையரின்‌ தாக்குதல்களால்‌ துன்பப்பட நேர்ந்தது. இந்தப்‌ 
புதிய அஞ்ஞான அச்சுறுத்தலின்‌ காரணமாக, பிரெஞ்ச்‌ மக்கள்‌ 
அர்ச்‌ மிக்கேலின்‌ பாதுகாவலுக்குள்‌ தங்களை ஓப்புவித்தனர்‌. 





10 


இறுதியாக நார்மன்களாகிய இந்தக்‌ கடற்கொள்ளையர்‌ கத்தோலிக்க 
வேதத்திற்கு மனந்திரும்பினார்கள்‌. 


மடாதிபதி இரண்டாம்‌ ஹில்டப்ரோந்‌ என்பவரின்‌ தலைமையில்‌, 
நாம்‌ இன்று காணும்‌ அர்ச்‌.மிக்கேல்‌ குன்றின்‌ மடத்தின்‌ கட்டுமானத்‌ 
திட்டங்கள்‌ உருவாக்கப்பட்டன. பல பின்னடைவுகளை மீறி, இந்த 
மிகச்‌ சிறப்பான மடத்தின்‌ வேலை இறுதியாக 1520ம்‌ ஆண்டில்‌ 
நிறைவு பெற்றது. பிரெஞ்ச்‌ புரட்சியின்‌ காலத்தில்‌ இந்த மடம்‌ ஒரு 
சிறைச்சாலையாகப்‌ பயன்படுத்தப்பட்டது. வேத அனுசரிப்புகள்‌ 
அனைத்தும்‌ தடை செய்யப்பட்டன. 


1922-ல்‌ பரிசுத்த வேதச்‌ சடங்குகள்‌ மீண்டும்‌ இந்த மடத்துக்‌ 
கோவிலில்‌ முறைப்படி அனுமதிக்கப்பட்டன. 





11 


பாகம்‌ 5 


நான்காம்‌ திருத்தலம்‌ 
இத்தாலியிலுள்ள ஸாக்ரா தி ஸான்‌ மிக்கேல்‌ 





இந்த இடம்‌ மிகுந்த வரலாற்றுப்‌ பின்னணி உள்ளதாக இருந்தது. 
உரொமைப்‌ படைகள்‌ இந்த இடத்தைத்‌ தங்கள்‌ பாளையமாகப்‌ 
பயன்படுத்தி வந்தன. பிற்காலத்தில்‌ லொம்பார்டியப்‌ பழங்குடியினர்‌ 
தங்கள்‌ புறக்காவல்‌ பகுதியாகப்‌ பயன்படுத்தி வந்தனர்‌. 


இந்த இடத்தின்‌ கத்தோலிக்க வரலாறு பத்தாம்‌ நூற்றாண்டில்‌ 
தொடங்கியது. இந்த நூற்றாண்டில்‌ வனவாசியான அர்ச்‌ 
ஜியோவான்னி வின்சென்ஸோ என்பவருக்கு அர்ச்‌ மிக்கேல்‌ 
தோன்றி, இங்கு ஒரு தேவாலயம்‌ கட்டும்படி உத்தரவிட்டார்‌. 
ஆனால்‌ இந்த இடம்‌ பிர்ச்சியாரினோ மலையின்‌ உச்சியில்‌ 
அமைந்திருந்ததால்‌, கோவில்‌ கட்டூவதற்குரிய கட்டுமானப்‌ 
பொருட்களையும்‌ தளவாடங்களையும்‌ அங்கு கொண்டு போய்ச்‌ 
சேர்ப்பது நடைமுறையில்‌ சாத்தியமேயில்லாததாக இருந்தது. 


ஆயினும்‌ இப்போது கோவில்‌ இருக்குமிடத்தில்‌ அற்புதமான 
முறையில்‌ கட்டூமானத்திற்குத்‌ தேவையான அனைத்தும்‌ 
தாங்களாகவே தோன்றின. ஆலய வேலையும்‌ விரைவாக முடிவுற்று 
ஆலயம்‌ அபிஷேகம்‌ செய்யப்பட்டது. மிக விரைவிலேயே, இந்தத்‌ 
திருத்தலம்‌ இத்தாலியின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலிருந்தும்‌, அதற்கு 





12 


அப்பாலிருந்தும்‌ ஏராளமான திருயாத்ரீகர்களைத்‌ தன்னிடம்‌ ஈர்த்துக்‌ 
கொண்டு வந்தது. இவர்களில்‌ கேண்ட்டர்பரியின்‌ 
அதிமேற்றிராணியாரான அர்ச்‌ ஆன்செல்மும்‌ ஒருவராவார்‌. 


அப்போது இவருடைய சகோதரி மகன்‌ ஒருவர்‌ இங்கே துறவியாக 
இருந்தார்‌. 





13 


பாகம்‌ 6 


ஐந்தாம்‌ திருத்தலம்‌ 
இத்தாலியிலுள்ள ஸாந்த்தாஞ்சலோ 
(பரிசுத்த தேவதூதர்‌ - 5812/02010) குன்று: 
அர்ச்‌ மிக்கேல்‌ குகை 


கி.பி. 490-ஆம்‌ ஆண்டில்‌, சிப்போந்த்தோ (51001௦) படைகளின்‌ 33-ம்‌ 
படைத்தலைவரும்‌, தம்முடைய பகுதியின்‌ பிரபுவுமாகிய எல்வியோ 
எமானுவேல்‌ என்பவரது மாட்டு மந்தைகள்‌ இந்தப்‌ பகுதியில்‌ மேய்ந்து 
கொண்டிருந்தபோது, அவருடைய மிகச்‌ சிறந்த காளை ஒன்று 
காணாமல்‌ போனது. அவர்‌ அதைத்‌ தாமே தேடிப்‌ போனபோது, அந்தக்‌ 
காளை ஆளரவமற்ற ஒரு குகையில்‌ முழங்கால்களில்‌ நின்று 
கொண்டிருப்பதைக்‌ கண்டூ வியந்தார்‌. 


ட லவ்‌ 





ம வுல தனை 
S-MICHAEL:IN-MONTE: GARGANO-APPARET 


அந்தக்‌ குகையருகில்‌ செல்வது ஏறத்தாழ இயலாத காரியமாக 
இருந்தது. ஆகவே அந்தக்‌ காளையைப்‌ பயமுறுத்தி வெளியே 
கொண்டு வருவதற்காக, அந்தப்‌ பிரபு குகைக்குள்‌ ஓர்‌ அம்பை 


14 


எய்தார்‌. ஆனால்‌ அவர்‌ சற்றும்‌ எதிர்பாராத விதமாக, அந்த அம்பு 
அவரையே நோக்கித்‌ திரும்பி அவர்‌ மீது மோதிக்‌ கீழே விழுந்தது. 


சுபாவத்திற்கு அப்பாற்பட்ட இந்த நிகழ்வால்‌ அதிர்ந்து போன அந்த 
மனிதர்‌, அடுத்து என்ன செய்வது என்று அறிவதற்காக மேற்நிராசன 
ஆயரான அர்ச்‌ லொரென்ஸோவைத்‌ தேடிச்‌ சென்றார்‌. இது 
உண்மையிலேயே சுபாவத்திற்கு அப்பாற்பட்டதா, இல்லையா என்பதை 
உறுதியாக அறிந்து கொள்ள இயலாத மேற்றிராணியார்‌, மூன்று 
நாள்‌ ஜெபமும்‌ உபவாசமும்‌ கடைப்பிடிக்கப்பட உத்தரவிட்டார்‌. 


அர்ச்‌ மிக்கேல்‌ மேற்றிராணியாருக்கும்‌ தோன்றினார்‌. 





ஆயினும்‌, இந்தக்‌ காட்சிக்குப்‌ பிறகும்‌ கூட மேற்றிராணியாருக்கு தாம்‌ 
கண்டது வெறும்‌ கனவாக இருக்குமோ என்ற சந்தேகம்‌ எழுந்தது. 
எனவே தாம்‌ கண்டதை அர்ச்‌ லொரென்ஸோ அலட்சியம்‌ செய்து 
விட்டார்‌. சிறிது காலத்திலேயே மற்றொரு புதுமை நிகழ்ந்தது. 
மேற்றிராசனத்‌ தலைநகரம்‌ ஒரு பெரிய அஞ்ஞானப்‌ படையால்‌ 
முற்றுகையிடப்பட்டது. வெற்றி பெற எந்த வாய்ப்பும்‌ இல்லாத 
நிலையில்‌, அர்ச்‌.லொரென்ஸோ அர்ச்‌. மிக்கேலின்‌ உதவியை இரந்து 
மன்றாடினார்‌. 


மீண்டும்‌ அவருக்குத்‌ தோன்றிய அதிதூதர்‌ போரில்‌ வெற்றியை 
அவருக்கு வாக்களித்தார்‌. அதன்படி அந்தப்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்த 
போர்‌ வீரர்கள்‌ எதிரிகளைப்‌ போர்க்களத்தில்‌ சந்தித்தபோது, 


15 


வானினின்று மின்னல்கள்‌ பயங்கரமாக வெட்டின, இடிகள்‌ முழங்கின. 
போர்‌ முடிந்தபோது, எதிரிப்‌ படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தது. 
ஆனால்‌ இந்த முறையும்‌ இது கடவுளால்‌ நிகழ்ந்ததா இல்லையா 
என்ற சந்தேகம்‌ ஆயருக்கு எழுந்ததால்‌ இன்னும்‌ கூட குகை 
இருந்த இடத்தில்‌ கோவில்‌ கட்ட அவர்‌ முன்வரவில்லை. 


ஆனால்‌ அந்த நினைவு எப்போதும்‌ அவருடைய மனதில்‌ இருந்து 
கொண்டிருந்தது. எனவே, காட்சி நடந்த முதல்‌ ஆண்டூ நிறைவு 
நெருங்கியபோது, அவர்‌ தமக்கு வழிகாட்டும்படி பாப்பரசரிடம்‌ 
விண்ணப்பித்தார்‌. வேறு சில ஆயர்களோடும்‌ குருக்களோடும்‌ 
குகைக்குள்‌ சென்று மூன்று நாட்கள்‌ ஜெபமும்‌ உபவாசமும்‌ 
அனுசரிக்க பாப்பரசர்‌ அவருக்கு உத்தரவிட்டார்‌. 





குகைக்குள்‌ செல்ல விரும்பாத ஆயர்‌ அதன்‌ வாசலிலேயே தங்கி 
ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்‌. மூன்றாம்‌ நாளன்று அர்ச்‌ மிக்கேல்‌ 
மீண்டும்‌ அவருக்குத்‌ தோன்றினார்‌. இம்முறை அவர்‌ ஆயரிடம்‌: “நானே 
அதிதூதரான மிக்கேல்‌, நான்‌ எப்போதும்‌ தேவசமூகத்தில்‌ 
இருக்கிறேன்‌. இந்தக்‌ குகையை நான்‌ எனக்குப்‌ புனிதமானதாகத்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. இங்கே இனி காளையின்‌ இரத்தம்‌ 
சிந்தப்படுவது நிகழாது. பாறைகள்‌ விரிவாகத்‌ திறக்கும்‌ இடத்தில்‌ 


16 


மனிதர்களின்‌ பாவங்கள்‌ மன்னிக்கப்படும்‌. இங்கே ஜெபத்தில்‌ 
கேட்கப்படுவது தந்தருளப்படும்‌. ஆகவே, மலைக்‌ குகைக்கு ஏறிச்‌ 
சென்று கிறீஸ்தவக்‌ கடவுளுக்கு அதை அர்ப்பணியும்‌” என்று 
அறிவித்தார்‌. 


(“I am Michael the Archangel and am always in the presence of God. 1 
chose the cave as 880160 to me. There will be no more shedding of bull’s 
blood. Where the rocks open widely> the sins of men may be pardoned. 
What is asked here in prayer will be granted. Therefore> go up to the 
mountain cave and dedicate it to the Christian God.) 


அதன்பின்‌ ஆயர்‌ தம்‌ இல்லம்‌ திரும்பினார்‌. ஒரு குறிப்பிட்ட நாளில்‌, 
(September 29) அர்ச.லொரென்ஸோ தாமே விரும்பியும்‌, பரிசுத்த 
பாப்பரசரின்‌ உத்தரவின்படியும்‌ தங்கள்‌ பரலோகப்‌ பாதுகாவலரின்‌ 
குகையை அற்ச்சிக்கும்படி வேறு ஏழு மேற்றிராணிமாரோடும்‌, 
பெருங்கூட்டமான குருநிலையினரோடும்‌, விசுவாசிகளோடும்‌ அந்தப்‌ 
புனித ஸ்தலத்திற்குத்‌ திருப்பவனியாகச்‌ சென்றார்‌. அவர்கள்‌ 
செல்லுகையில்‌, பெரும்‌ கழுகுகள்‌ தோன்றி, அவர்கள்‌ மீது 
பறந்தபடி தங்கள்‌ இறக்கைகளை விரித்து, வெயில்‌ அவர்களைத்‌ 
தாக்காதபடி அவர்களுக்கு நிழலிட்டன. 








அவர்கள்‌ குகையை வந்தடைந்தபோது, ஏற்கனவே ஒரு 
முழுமையான பலிபீடத்தையும்‌, அதிதூதரின்‌ கால்‌ தடமும்‌ அங்கே 
இருப்பதைக்‌ கண்டார்கள்‌!. புனிதர்‌ இந்தப்‌ பரிசுத்த குகையை 
அர்ச்சிக்க முற்பட்டார்‌. ஆனால்‌ அதை அவரால்‌ செய்ய 
முடியவில்லை. ஏனெனில்‌ அதற்கு அவசியமில்லை என்றும்‌, 
ஏனெனில்‌ தாம்‌ ஏற்கனவே அந்தக்‌ குகையை அர்ச்சித்து 
விட்டதாகவும்‌ அர்ச்‌. மிக்கேல்‌ அவருக்கு அறிவித்தார்‌. 





அர்ச்‌. மிக்கேல்‌ மீண்டும்‌ 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இங்கே தோன்றினார்‌. 
அக்காலத்தில்‌ ஒரு பெரும்‌ கொள்ளை நோய்‌ தெற்கு இத்தாலியைச்‌ 
சூறையாடியது. இந்நோய்க்கு மனிதத்‌ தீர்வு இல்லை என்பதை 
உணர்ந்த அதிமேற்றிராணியார்‌ அல்‌.'.போன்ஸ்‌ புக்ஸினெல்லி 
ஜெபத்திற்குத்‌ தம்மை அர்ப்பணித்தார்‌. அப்போது ஒரு நிலநடுக்கம்‌ 


17 


நிகழ, அதன்‌ நடுவே மகிமையொளி வீசும்‌ அலங்கார உடைகளில்‌ 
அதிதூதர்‌ அவருக்குத்‌ தோன்றினார்‌. 


குகைக்குச்‌ சென்று, அங்குள்ள கற்களைச்‌ சேகரித்து, அவற்றின்‌ மீது 
MA (Michael Archangel) என்ற முதல்‌ எழுத்துக்களைப்‌ பொறித்து, 
நோயாளிகளுக்கு அவற்றை விநியோகிக்கும்படி அவர்‌ அதி 
மேற்றிராணியாருக்கு அறிவுறுத்தினார்‌. இவரும்‌ அவர்‌ கூறியபடியே 
செய்ய, அந்தக்‌ கற்களைப்‌ பெற்றுக்‌ கொண்டவர்கள்‌ அனைவரும்‌ 
இந்தக்‌ கொள்ளை நோயினின்று விடூவிக்கப்‌ பட்டார்கள்‌. 


உரிய காலத்தில்‌, இங்கு கட்டப்பட்ட தேவாலயம்‌ “ பரலோகப்‌ 





பேராலயம்‌” என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயரைப்‌ பெற்றுக்கொண்டது. 
இது இத்தாலியிலும்‌, 


a Prayer to 
St. Michacl Archangel 


St. Michael the 
Archangel, defend us 





. த . in battle. 
உண்மையில்‌ கிறீஸ்தவ Be our கற்கக்‌ 
against the ரல and 
- . anares.of the devil. 
உலகம்‌ முழுவதிலும்‌ May God பவத்‌ Hi, 
. . . we humbly pray. 
அமைந்துளள மிகப்‌ And do you, 0) Prince of’ 
ட ட னி ்‌ ப heavenly ர்க்‌ by the 
ivine power, thrust into 
பரிசுத்தமான இடங்க ல hell Satan க்‌ evil 


spirits who prowl about 


ஒன்றாக இருக்கிறது. இது ர the world, seeking the 
இத்தாலியின்‌ கிழக்குக்‌ 3 பு 
கடற்கரையில்‌, ஸான்‌ கே 6 ப்‌ 80௦௨௯ 
ஜியோவான்னி ரோட்டோண்டோவிலுள்ள “அர்ச்‌ பியோ “ -வின்‌ 
திருத்தலத்திற்கு அருகில்‌ உள்ளது. 


அநேக பாப்பரசர்களும்‌, புனிதர்களும்‌ இந்தப்‌ பரிசுத்த குகையைச்‌ 
சந்தித்திருக்‌ கிறார்கள்‌. அவர்களில்‌ அர்ச்‌.பிரான்சிஸ்‌ அசிசியார்‌, 
அர்ச்‌.பெர்னார்ட்‌, அர்ச்‌. பிரிட்ஜெத்‌, மற்றும்‌ பாப்பரசர்‌ இரண்டாம்‌ அருள்‌ 
சின்னப்பர்‌ மற்றும்‌ பதினாறாம்‌ ஆசீர்வாதப்பர்‌ உட்பட குறைந்தது ஏழு 
பாப்பரசர்களும்‌ அடங்குவர்‌. அர்ச்‌.பிரான்சிஸ்‌ அசிசியார்‌ இந்த 
இடத்தை எவ்வளவு பரிசுத்தமானதாகக்‌ கருதினார்‌ எனில்‌, அதனுள்‌ 
நுழைய அவர்‌ மறுத்து விட்டார்‌. குகையின்‌ வெளியே இருந்தபடியே 
தியானித்து ஜெபித்தபின்‌ அக்குகையின்‌ கல்லை முத்தமிட்டு (120) 
என்னும்‌ ''1'' வடிவில்‌ சிலுவை அடையாளத்தை செதுக்கி வைத்தார்‌. 


18 


பாகம்‌ 7 


ஆறாம்‌ திருத்தலம்‌ 
கிர்ஸின்‌ சிமி என்னுமிடத்திலுள்ள பானொர்மித்திஸ்‌ 


துறவற மடம்‌ 


்‌ 


ச்‌ அ 
து 
ஆ! உ ட 
ய இ 





அதிதூதர்‌ மிக்கேலுக்கு அர்ப்பணிக்கப்‌ பட்டுள்ள இந்த கிரேக்க 
ஆர்த்தடாக்ஸ்‌ மடம்‌ துருக்கிய ஆதிக்க காலத்தின்‌ போது 
கட்டப்பட்டது என்றும்‌, அதன்‌ பின்‌ அது பல முறை புதுப்பிக்கப்பட்டது 
என்றும்‌ கூறப்படுகிறது. ஆனால்‌ அதன்‌ மிக முக்கியமான புதுப்பித்தல்‌ 


19 


வேலை 1777-க்கும்‌ 1873-க்கும்‌ இடையில்‌ அனஸ்தாசியுஸ்‌ 
கர்னாவாஸ்‌ என்பவரால்‌ செய்யப்பட்டது. 


இந்த மடத்தினுள்‌ இப்பகுதியைச்‌ சேர்ந்த ஓவியர்களான 
நிக்கித்தாஸ்‌ மற்றும்‌ மிக்காய்லோஸ்‌ காராக்கோஸ்திஸ்‌ 
ஆகியோரால்‌ வரையப்பட்ட ஓவியங்கள்‌ இருக்கின்றன. இவற்றில்‌ 
அதிதூதரின்‌ உருவம்‌ செதுக்கப்பட்டுள்ள ஒரு திரைச்சீலையும்‌ 
அடங்கும்‌. 


மேலும்‌, பல நேர்ச்சைக்‌ காணிக்கைப்‌ பொருட்களும்‌ இங்கே உள்ளன. 
பாத்மோஸ்‌ தீவிலுள்ள வேதசாஸ்திரியான அர்ச்‌ அருளப்பர்‌ 
மடத்திற்குப்‌ பிறகு, இதுதான்‌ தோடக்கானியத்‌ தீவுகளிலுள்ள 
இரண்டாவது பெரிய துறவற மடமாக இருக்கிறது. அதிதூதருக்கும்‌ 
மற்ற பரலோக சேனைகளுக்கும்‌ அர்ப்பணிக்கப்‌ பட்டுள்ள இந்த 
மடத்தில்‌, மிகவும்‌ புகழ்‌ பெற்ற அதிதூதரின்‌ மிகப்பெரிய திருச்சுரூபம்‌ 
ஒன்றும்‌, வேறு பல சுரூபங்களும்‌ உள்ளன. 





இந்த மடத்தில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ நவம்பர்‌ 8 திருநாளாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. இந்நாளில்‌ மக்கள்‌ மிகப்‌ பெருந்திரளாக 
இங்கே வருகிறார்கள்‌. 


20 


பாகம்‌ 8 
ஏழாம்‌ திருத்தலம்‌ 


இஸ்ரேலின்‌ ஹை..பாவிலுள்ள 
கார்மெல்‌ மலை (ஸ்தெல்லா மாரிஸ்‌). 


இந்தப்‌ புனிதத்‌ தலம்‌ ஆண்டவரும்‌ மாதாவும்‌ வாழ்ந்த 

நாசரேத்தூருக்கு அருகில்‌ உள்ளது. 12-ஆம்‌ நூற்றாண்டில்‌, சிலுவைப்‌ 
போர்‌ வீரர்கள்‌ இந்தப்‌ பகுதியை ஆக்கிரமித்த போது, இங்கே 
வாழ்ந்ததாகச்‌ சொல்லப்படூம்‌ SS \ 
எலியாஸ்‌ தீர்க்கதரிசியைப்‌ 
பின்பற்றி, “வனவாசிகளாக 
வாழும்‌ துறவியர்‌ குழுக்கள்‌” 
(Hermits) இந்தக்‌ குறிப்பிட்ட 
பகுதியைத்‌ தங்கள்‌ 
வாசஸ்தலமாகத்‌ தேர்ந்து 





கொண்டார்கள்‌. 


அவர்கள்‌ இங்கே கார்மெல்‌ 
சபையை ஸ்தாபித்து. கார்மெல்‌ 
சபையின்‌ பாதுகாவலியாக 
இருந்த திவ்ய கன்னிகைக்கு மகிமையாக ஒரு சிற்றாலயத்தைக்‌ 
கட்டினார்கள்‌. கார்மெல்‌ மடம்‌ மத்திய தரைக்‌ கடலை 
நோக்கியுள்ள ஓர்‌ அழகான பகுதியில்‌ அமைந்துள்ளது. அதற்கு எதிரே 
பிரசித்தி பெற்ற ஸ்தெல்லா மாரிஸ்‌ கலங்கரை விளக்கம்‌ 
உள்ளது. 


எலியாஸ்‌ தீர்க்கதரிசி 

வாழ்ந்த குகை இங்குள்ள 
சிற்றாலய பலிபீடத்திற்குக்‌ 
கீழே அமைந்துள்ளது. 
இந்த மடமும்‌ 
அர்ச்‌.மிக்கேலின்‌ வாள்‌ 
என்று அழைக்கப்படும்‌ 
கற்பனைக்‌ கோட்டில்‌ மிகத்‌ 





21 
துல்லியமாகப்‌ பொருந்தியிருக்கிறது. 


இங்கே, ஒரு பாரம்பரிய வரலாறு கூறுகிறபடி, அதிதூதர்‌, சாத்தானைத்‌ 
தாக்கத்‌ தாம்‌ பயன்படுத்திய இடியை எலியாஸ்‌ தீர்க்கதரிசிக்குத்‌ 
தந்தார்‌! 


இறுதிப்‌ பாகம்‌. 
அர்ச்‌ மிக்கேலின்‌ வாளுக்கும்‌ கடக, மகர ரேகைகளுக்கும்‌ 
உள்ள தொடர்பு: 


சூரியன்‌ துல்லியமாக கடக ரேகைக்கு, அல்லது மகர ரேகைக்கு 
நேராக இருக்கும்‌ நாட்கள்‌ 
வருடத்திற்கு இரு முறை 
நிகழ்கின்றன. இவற்றில்‌ 
ஒவ்வொன்றும்‌ பூமியின்‌ 
அரை வட்டப்‌ பகுதிகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஒரு 
முறை நிகழ்கின்றன. இந்த 
நாட்களில்‌ சூரியன்‌ நில 
நடுக்கோட்டிலிருந்து உச்ச 
பட்சத்‌ தொலைவில்‌ 
இருக்கிறது. 
இந்நாட்களில்தான்‌ பகல்‌ 
பொழுது அனைத்திலும்‌ 
அதிகம்‌ நீண்டதாக 
இருக்கிறது. 


அர்ச்‌. மிக்கேலின்‌ வாள்‌ 
எனப்படும்‌ இரகசியமான 
கற்பனைக்‌ கோடு பூமியின்‌ 
வட பாதியின்‌ அட்ச 
ரேகையைச்‌ சூரியன்‌ 
அடையும்‌ நாளோடு துல்லியமாகப்‌ பொருந்துகிறது. 





இந்த நாளின்‌ முக்கியத்துவம்‌ என்ன? பல அஞ்ஞானக்‌ கோவில்கள்‌, 
குறிப்பாக மிகப்‌ பிரசித்தமான ஸ்டோன்ஹென்ஜ்‌ கோவிலும்‌ சூரிய, 
சந்திரனின்‌ இயக்கத்தைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌ விதத்தில்‌ கட்டப்பட்டன. 


22 


ஆண்டின்‌ மிக நீண்ட நாளில்‌ சூரிய ஆற்றலை அதிகமாகப்‌ பெறும்‌ 
வகையில்‌ வடிவமைக்கப்பட்டன. அப்படியானால்‌, இந்த அஞ்ஞானக்‌ 
கோவில்கள்தான்‌ முன்பு அர்ச்‌. மிக்கேலின்‌ வாள்‌ எனப்படும்‌ புனிதமான 
கற்பனைக்‌ கோட்டின்‌ மீது இருந்தனவா? 


ஆம்‌! “ஸ்கெல்லிக்‌*- மிக்கேல்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ முன்பு 
(போர்வீரனான) லுக்‌ என்னும்‌ செல்ட்டிக்‌ தெய்வத்தின்‌ கோவில்‌ 
இருந்தது. பிரான்ஸிலுள்ள அர்ச்‌. மிக்கேல்‌ குன்றில்‌ முற்காலத்தில்‌ 
மித்ராஸ்‌ என்னும்‌ தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்‌ 
இருந்தது. அப்போது இம்மலை கல்லறை மலை என்று பெயர்‌ 
பெற்றிருந்தது. கிரேக்க மடம்‌ இருந்த இடத்தில்‌, சூரியனோடும்‌ 
அதனால்‌ கடக ரேகையோடும்‌ தொடர்புள்ளதாக இருந்த 
அப்பொல்லோவின்‌ கோவில்‌ இருந்தது. இந்தப்‌ பொய்த்‌ தெய்வத்திற்கு 
நம்முடைய புனித கற்பனைக்‌ கோட்டின்‌ மீது இன்னும்‌ சில 
கோவில்களும்‌ இருந்தன. அஞ்ஞானிகள்‌ சூரியனின்‌ உச்ச நாளில்‌ 
அதன்‌ தடத்தைப்‌ பின்பற்றும்‌ “உயர்‌ ஸ்தானங்களைத்‌” வல்‌ 
டட ர்‌ கூடும்‌ என்று தோன்றுகிறது. எனவே “அர்ச்‌. 
மிக்கேலின்‌ வாள்‌” பசாசின்‌ 
வழிபாட்டின்‌ மீது இறங்கிய 
தெய்வீகத்‌ தாக்குதலாக 
இருப்பதை நம்மால்‌ காண 
முடிகிறது. 


மேலும்‌ கடக ரேகை மீது 
சூரியன்‌ பிரகாசிக்கும்‌ நாளுக்கும்‌ 
ஸ்நாபக அருளப்பருக்கும்‌ கூட 
தொடர்பு உள்ளது. பண்டைய 
உலகத்தில்‌ கடக ரேகை மீதும்‌ 
மகர ரேகை மீதும்‌ சூரியன்‌ 
பிரகாசிக்கும்‌ நாட்கள்‌ முறையே 
ஜுன்‌ 24 மற்றும்‌ டிசம்பர்‌ 25 
ஆகிய நாட்களாக இருந்தன. 
இவை முறையே ஸ்நாபக 
அருளப்பருடையவும்‌ 
சேசுநாதருடையவும்‌ பிறந்த 
நாட்களாக இருக்கின்றன. “அவர்‌ 





23 


வளரவும்‌ நான்‌ குறையவும்‌ வேண்டும்‌” என்னும்‌ அருளப்பரின்‌ வார்த்தை 
களோடு திருச்சபைத்‌ தந்தையர்‌ இந்தத்‌ தேதிகளை இணைத்துக்‌ 
காட்டினர்‌. 


உண்மையில்‌ ஸ்நாபக அருளப்பர்‌ அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதரைப்‌ 
போல ஆதித்‌ திருச்சபையில்‌, அஞ்ஞானவாதத்தோடூ நடந்த 
போராட்டத்தோடு தொடர்புள்ளவராக இருந்தார்‌. 


இதற்கு ஓர்‌ உதாரணத்தை காஸினோ மலையில்‌ நாம்‌ காண்கிறோம்‌. 


அர்ச்‌. பெரிய கிரகோரியார்‌ எழுதிய அர்ச்‌. ஆசீர்வாதப்பர்‌ 
சரித்திரத்தில்‌, இந்தப்‌ புனித மடாதிபர்‌ ஓர்‌ உயர்ந்த இடத்தில்‌ 
அமைக்கப்பட்டிருந்த அப்பொல்லோ கோவில்‌ இருந்த இடத்தில்‌ எப்படி 
ஸ்நாபக அருளப்பருக்கு ஓர்‌ ஆலயத்தைக்‌ கட்டினார்‌ என்று 
பின்வருமாறு விளக்குகிறார்‌: 








இந்த இடத்தில்‌ ஒரு புராதனமான சிறு கோவில்‌ இருந்தது. 
அதில்‌ மூடத்தனமும்‌, எளிமையும்‌ உள்ள கிராம மக்கள்‌, பண்டைய 
புறஜாதியாரின்‌ வழக்கப்படி, அப்பொல்லோ என்னும்‌ பொய்த்‌ 
தெய்வத்தை வழிபட்டு வந்தனர்‌. அதைச்‌ சுற்றிலும்‌ பசாசுக்களின்‌ 
வழிபாட்டிந்கென்று காடுகள்‌ இருந்தன. அந்த இடங்களில்‌ 
விசுவாசமற்றவர்களின்‌ கூட்டம்‌ மிகக்‌ கொடுமையான பலிகளைப்‌ 
பசாசுக்களுக்குச்‌ செலுத்தி வந்தது. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ கடவுளின்‌ 
மனிதர்‌ அங்கே வந்து, அங்கிருந்த விக்கிரகத்தைச்‌ சுக்குநூறாக 
நொறுக்கி, பீடத்தை உடைத்தெறிந்து, சுற்றியிருந்த காடுகளை 
நெருப்புக்கு இரையாக்கினார்‌. அப்பொல்லோவின்‌ கோவில்‌ இருந்த 
இடத்தில்‌ அவர்‌ அர்ச்‌. மார்ட்டின்‌ ஜெப ஆலயத்தைக்‌ கட்டினார்‌. 
அங்கே அதே அப்பொல்லோவின்‌ பீடம்‌ இருந்த இடத்தில்‌ அர்ச்‌. 
அருளப்பர்‌ கெபியை அவர்‌ உருவாக்கினார்‌. தமது தொடர்ச்சியான 
போதனையைக்‌ கொண்டூ, அந்தப்‌ பகுதிகளில்‌ வசித்தவர்களை அவர்‌ 
கிறீஸ்தவ விசுவாசத்திற்கு அவர்‌ மனந்திருப்பினார்‌. 


அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதர்‌ கடவுளின்‌ மகிமைக்காக கடக, மகர 
ரேகை நாட்களை மீட்டெடூப்பதிலும்‌, எதிரியோடு அதற்குள்ள 
தொடர்பைத்‌ துண்டிப்பதிலும்‌, இந்தப்‌ புனிதமான கற்பனைக்‌ கோடு 
நெடுக பல முறை காட்சிகள்‌ தந்ததன்‌ மூலம்‌, ஒரு முக்கியமான 
இடத்தை வகிக்கிறார்‌ என்பதை இதிலிருந்து உணரலாம்‌. பசாசோடூ 


24 


நாம்‌ தொடுக்கும்‌ ஒவ்வொரு போரிலும்‌, நம்மைக்‌ காப்பாற்றிப்‌ 
பாதுகாக்கும்‌ படியாகவும்‌, ஆன்மாக்களுக்கான நம்‌ போரில்‌ நமக்கு 
உதவும்படியாகவும்‌ அர்ச்‌. மிக்கேலை நோக்கியும்‌, அர்ச்‌. ஸ்நாபக 
அருளப்பரை நோக்கியும்‌ நாம்‌ திரும்ப வேண்டும்‌. 


25 
அதிதூதர்‌ அர்ச்‌.மிக்கேல்‌ திருநாள்‌ (செப்டம்பர்‌ 29) வாழ்த்துகள்‌! 


திருச்சபையை அழிப்பதாக சாத்தான்‌ விடுத்த அறைகூவலும்‌ பாப்பரசர்‌ 
13ம்‌ சிங்கராயர்‌ மேற்கொண்ட எதிர்‌ முயற்சியும்‌! 


1884, அக்டோபர்‌ 13 அன்று காலையில்‌, உரோமையில்‌ பாப்பரசர்‌ 13- 
ம்‌ சிங்கராயர்‌ தமது பிரத்தியேக சிற்றாலயத்தில்‌, பூசை நிறைவேற்றி 
முடித்து, பீடப்படிகளில்‌ இறங்கி வந்தவர்‌, அப்படியே ஸ்தம்பித்து 
நின்றுவிட்டார்‌. பத்து நிமிடங்கள்‌ அசைவின்றி நின்ற அவர்‌ அதன்பின்‌ 
தமது தனி அலுவல கத்திற்குச்‌ சென்று, முழங்காலிட்டு ஜெபித்தபின்‌ 
எழுந்து, அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதரின்‌ பேரில்‌ ஒரு நீண்ட ஜெபத்தை 
எழுதினார்‌. திருச்சபையின்‌ ஒவ்வொரு குருவும்‌ தமது தனிப்‌ பூசை 
முடிந்ததும்‌, பீடத்தடியில்‌ முழங்காலிட்டு, 3 அருள்நிறை மந்திரமும்‌, 
கிருபைதயாபத்து மந்திரமும்‌ ஜெபித்தபின்‌, தாம்‌ எழுதிய ஜெபத்தைச்‌ 
சொல்லி மன்றாட அவர்‌ ஆணை பிறப்பித்தார்‌. அவரது இந்த 
வினோதச்‌ செயலைக்‌ கண்ட திருச்சபையின்‌ அதிகாரிகளும்‌, கர்தினால்‌ 
மார்களும்‌ பாப்பரசருக்கு ஏதேனும்‌ சுகவீனமாயிருக்கக்கூடுமோ என்று 
அஞ்சியவாறு அவர்கள்‌ அவரை விசாரிக்க, அவர்‌ தாம்‌ கேட்ட ஓர்‌ 
உரையாடலை அவர்களுக்கு விவரித்தார்‌. 


பிடத்தினடியில்‌ நின்ற பாப்பரசர்‌ இரு வகையான குரல்களைக்‌ 
கேட்டார்‌. மேலே திவ்ய நற்கருணைப்‌ பேழையிலிருந்து கேட்ட ஒரு 
குரல்‌ மென்மையாகவும்‌, கனிவாகவும்‌ ஒலித்தது. அது நமதாண்டவரின்‌ 
குரல்‌! நற்கருணைப்‌ பேழைக்கு எதிரேயிருந்து ஒரு கடூரமான, 
கடுமையான குரல்‌ ஒலித்தது, அது சாத்தானுடைய குரல்‌ என்று 
பாப்பரசர்‌ புரிந்து கொண்டார்‌. 


சாத்தான்‌ ஆங்காரத்துடன்‌, “என்னால்‌ உமது திருச்சபையை அழித்து 
விட முடியும்‌” என, அதற்கு ஆண்டவர்‌, “உன்னால்‌ முடியுமா? 
வேண்டுமானால்‌ முயற்சி செய்‌, பார்க்கலாம்‌” என்றார்‌. சாத்தான்‌, 
“அதற்கு எனக்கு சிறிது காலமும்‌, அதிக வல்லமையும்‌ வேண்டும்‌” 
என்றது. நமதாண்டவர்‌, “எவ்வளவு காலம்‌ தேவை? எவ்வளவு 
வல்லமை வேண்டும்‌?” என்று வினவ, சாத்தான்‌, ”75-லிருந்து 100 
ஆண்டுகளும்‌, என்‌ ஊழியத்திற்குத்‌ தங்கள்‌ அர்ப்பணித்தவர்கள்‌ மீது 
எனக்கு அதிகாரமும்‌ வேண்டும்‌” என, ஆண்டவரும்‌, “சரி, நீ 
விரும்பியபடியே காலத்தை எடுத்துக்கொள்‌. உனக்கு வேண்டிய 


26 


வல்லமையையும்‌ தந்தோம்‌. உன்னால்‌ முடிந்ததைச்‌ செய்‌” என்று 
அனுமதியளித்தார்‌. 


அதிதூதரான அர்ச்சியசிஸ்ட மிக்கேல்‌ ஜெபம்‌! 


ஓ மகிமையுள்ள அதிதூதரான அர்ச்‌. மிக்கேலே, பரலோக சேனையின்‌ 
இளவரசரே, துரைத்தனங்களுக்கும்‌, வல்லமைகளுக்கும்‌ எதிராகவும்‌, 
இவ்வுலகின்‌ அரசர்களாகிய தீய அரூபிகளுக்கு எதிராகவும்‌ நாங்கள்‌ 
தொடர்ந்து நடத்தும்‌ பயங்கரமுள்ள போராட்டத்தில்‌ எங்களைத்‌ 
தற்காத்தருளும்‌. 


இனி அழியாதவனாகவும்‌, அவருடைய சொந்த சாயலாகவும்‌ 
பாவனையாகவும்‌ கடவுளால்‌ படைக்கப்பட்டவனும்‌, பசாசின்‌ 
கொடூமையினின்று மிகப்‌ பெரிய விலை கொடுத்து மீட்கப்பட்டவ 
னுமான மனிதனுக்குத்‌ துணையாக வாரும்‌. ஆங்காரமுள்ள கெட்ட 
சம்மனசுக்களின்‌ தலைவனாகிய லூசிபரையும்‌ அவனுடைய 
பிரமாணிக்கமற்ற சேனையையும்‌ நீர்‌ ஏற்கெனவே எதிர்த்துப்‌ போரிட்டீர்‌. 
அவர்களோ உம்மை எதிர்க்க வலுவற்றவர்களாக இருந்தார்கள்‌. 
மோட்சத்திலும்‌ அவர்களுக்கு இனி இடமில்லாமல்‌ போயிற்று. 
பசாசென்றும்‌, சாத்தானென்றும்‌ அழைக்கப்பட்டதும்‌, உலகம்‌ 
முழுவதையும்‌ கெடுப்பதுமாகிய அந்தக்‌ கொடிய ஆதி சர்ப்பமானது, 
தனது தூதர்களோடூ நரக பாதாளத்திற்குள்‌ வீசியெறியப்பட்டதே ! 
அதே விதமாக இந்நாளிலும்‌ தேவரீர்‌ உம்முடைய பரிசுத்த 
சம்மனசுக்களின்‌ பரிசுத்த சேனையோடூ சேர்ந்து, ஆண்டவரின்‌ போரை 
நடத்த வருவீராக! 


இதோ, ஆதி சத்துருவும்‌, மனிதனைக்‌ கொல்பவனுமானவன்‌ தைரியம்‌ 
கொண்டிருக்கிறான்‌. சர்வேசுரனுடையவும்‌, அவரது கிறீஸ்துவினு 
டையவும்‌ திருநாமங்களைப்‌ பூலோகத்திலிருந்து துடைத்து அழித்து 
விடும்படியாகவும்‌, நித்திய மகிமையின்‌ முடிக்கு நியமிக்கப்பட்டூள்ள 
ஆத்துமங்களைக்‌ கைப்‌ பற்றி, அவற்றைக்‌ கொன்று நித்திய 
அழிவிற்குள்‌ தள்ளும்படியாகவும்‌, அவன்‌ ஒளியின்‌ தூதனாக நடித்து, 
தீய அரூபிகளின்‌ முழுப்‌ படையோடும்‌ பூமியெங்கும்‌ சுற்றித்திரிந்து, 
அதை முற்றுகையிட்டிருக்கிறான்‌. இந்தக்‌ கொடிய பறவை நாகம்‌ 
மனிதர்கள்‌ மீதான தனது கடூஞ்சினத்தின்‌ விஷத்தையும்‌, தனது 


27 


கெட்டுப்போன மனதையும்‌, இருதயத்தையும்‌, தனது பொய்மை, 
அவபக்தி, தேவதூஷணம்‌ ஆகிய உணர்வுகளையும்‌, நோயைப்‌ பரப்பும்‌ 
தனது அசுத்ததனம்‌, சகல துர்க்குணங்கள்‌ மற்றும்‌ அக்கிரமத்தின்‌ 
மூச்சை , ஒரு மகா அசுத்தமுள்ள வெள்ளமாக, பூமியின்‌ மீது 
ஊற்றுகிறது. இந்த மகா தந்திரமுள்ள எதிரிகள்‌, மாசற்ற 
செம்மறிப்புருவையானவரின்‌ மணவாளியாகிய திருச்சபையைப்‌ 
பிச்சாலும்‌ கசப்பாலும்‌ நிரப்பி போதைகொள்ளச்‌ செய்துள்ளதோடு, 
திருச்சபையின்‌ மிகப்‌ புனித உடைமைகளின்‌ மீதும்‌ தங்கள்‌ 
அவபக்தியுள்ள கைகளை வைத்து விட்டன. திருச்சபையின்‌ 
மேய்ப்பரை அடித்து வீழ்த்தி, ஆடுகளைச்‌ சிதறடிக்கும்‌ தங்களுடைய 
அக்கிரமமான திட்டத்தோடு, உலகின்‌ ஒளிக்காக, மிகப்‌ பரிசுத்த 
இராயப்பரின்‌ ஸ்தானமும்‌, சத்தியத்தின்‌ ஆசனமும்‌ ஸ்தாபிக்கப்‌ 
பட்டிருந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே, தங்கள்‌ அருவருப்புக்குரிய 
அவபக்தியின்‌ சிம்மாசனத்தையும்‌ அவை நிறுவி விட்டன! 


ஆகையால்‌, வெல்லப்படாதவரான இளவலே, தேவரீர்‌ எழுந்து, 
இழக்கப்பட்ட அரூபிகளின்‌ தாக்குதல்களுக்கு எதிராக கடவுளின்‌ 
மக்களுக்கு உமது உதவியையும்‌, வெற்றியையும்‌ தருவீராக. அவர்கள்‌ 
தங்கள்‌ பாதுகாவலராக உம்மை வணங்குகிறார்கள்‌. பரிசுத்த 
திருச்சபை நரகத்தின்‌ கெடுமதியுள்ள வல்லமைக்கு எதிரான தன்‌ 
பாதுகாவலாக உம்மில்‌ மகிமை கொள்கிறது பரலோக பாக்கியத்தில்‌ 
மனிதர்களின்‌ ஆன்மாக்களை ஸ்தாபிக்கும்‌ பொறுப்பை சர்வேசுரனும்‌ 
உம்மிடம்‌ ஒப்புவித்திருக்கிறார்‌. சாத்தான்‌ மனிதர்களை இனி 
சிறைப்படுத்தவோ, திருச்சபைக்குத்‌ தீங்கு விளைவிக்கவோ 
இயலாதவாறு தோல்வியுற்றவனாக எங்கள்‌ பாதங்களுக்கு அவனைக்‌ 
கீழ்ப்படுத்தும்படியாக, சமாதானத்தின்‌ தேவனிடம்‌ மன்றாடுவீராக. 
எங்கள்‌ ஜெபங்கள்‌ ஆண்டவருடைய கிருபைகளோடூ விரைவாகக்‌ 
கலந்து, பசாசும்‌ சாத்தானும்‌, ஆதிசர்ப்பமுமாகிய பறவைநாகத்தை 
அடித்து வீழ்த்தும்‌ படியாக, மகா உந்நதரின்‌ பார்வையில்‌ எங்கள்‌ 
ஜெபங்களை ஒப்புக்கொடூப்பீராக. பசாசு இனி மக்களினங்களைக்‌ 
கெடுக்காதபடி, பாதாளத்தில்‌ அவனை மீண்டும்‌ சிறைவைப்பீராக. 


ஆமென்‌. 


இதோ ஆண்டவருடைய சிலுவை, பகைமையுள்ள வல்லமைகளே, 
சிதறியோடிப்‌ போங்கள்‌. யூதா கோத்திரத்தின்‌ சிங்கம்‌, தாவீதின்‌ 
வேருமானவர்‌ ஜெயங்கொண்டார்‌. நாங்கள்‌ உம்மில்‌ நம்பிக்கை 


28 


வைத்திருக்கிறபடி, ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள்‌ எங்கள்‌ மீது 
இருப்பனவாக. ஆண்டவரே, என்‌ மன்றாட்டைக்‌ கேட்டருளும்‌. என்‌ 
அபய சத்தம்‌ உமது சன்னதி மட்டூம்‌ வரக்கடவது. 





ஜெபிப்போமாக: 


எங்கள்‌ ஆண்டவராகிய சேசுகிறீஸ்துநாதரின்‌ பிதாவாகிய சர்வேசுரா, 
உமது திருநாமத்தை அடியோர்கள்‌ கூவியழைத்து, மனுக்குலத்தை 
வாதிக்கவும்‌, ஆத்துமங்களை அழிக்கவும்‌ உலகில்‌ சுற்றித்திரியும்‌ 
சாத்தானுக்கும்‌, மற்ற சகல அசுத்த அரூபிகளுக்கும்‌ எதிராக நித்திய 
மாசற்ற கன்னிகையும்‌, எங்கள்‌ தாயாருமாகிய மரியாயினுடையவும்‌, 
மகிமையுள்ள அர்ச்‌. மிக்கேல்‌ அதிதூதருடையவும்‌ மன்றாட்டுக்கு 
தேவரீர்‌ செவிசாய்த்து, எங்களுக்கு உதவியாக வரத்‌ திருவுளம்‌ 
கொள்ளும்படியாக உமது மதுரமுள்ள தயாளத்திடம்‌ தாம்ச்சியோடூ 
இரந்து மன்றாடுகிறோம்‌. 


ஆமென்‌. 


நேயர்களே! புதுப்பூசை அமல்‌ செய்யப்பட்ட 1970-ம்‌ ஆண்டிலிருந்து 
இந்த ஜெபம்‌ பூசையில்‌ நிறுத்தப்பட்டு விட்டது. அதனால்‌ 
சாத்தானுக்கு எதிரான போரில்‌ பின்னடைவு ஏற்பட்டதன்‌ விளைவு தான்‌ 
நம்‌ திருச்சபையின்‌ சீர்கேட்டிற்குக்‌ காரணம்‌. பாரம்பரிய பூசை 
நிறைவேற்றும்‌ குருக்கள்‌ இன்றும்‌ இச்செபத்தை ஜெபித்து வருவது 
ஆறுதல்‌ தான்‌ என்றாலும்‌, அவர்களுடைய தொகை அதிகரிக்க 
வேண்டும்‌. பாரம்பரிய குருத்துவ தேவ அழைத்தல்‌ பெருக வேண்டும்‌. 
மேலும்‌, விசுவாசிகளும்‌ தனிப்பட்ட முறையில்‌ இந்த ஜெபத்தை 
அடிக்கடி ஜெபித்து, அதிதூதரின்‌ உதவியைத்‌ தங்களுக்காகவும்‌ 
திருச்சபைக்காகவும்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. பக்தியோடு இந்த 
ஜெபத்தைச்‌ சொல்லி மன்றாடுங்கள்‌. திருச்சபை காப்பாற்றப்படும்‌ 


ட 


